... இசிற்றறிஞர்‌ குறிப்பிடம்‌ 





கால்‌௫வவல்‌ அத்தியட்சர்‌ 




















THANKS TO OUR ALMIGHTY GOD. MAY GOD BLESS YOU AND MAY HOLY SPIRIT LEAD YOU 


ரி 





To the Readers 


Dear Beloved Brother/Sister, Thank you for downloading this Ebook. 
Please note that this Ebook is copyrighted by the author of the book 
or the publisher of the book or as mentioned in the book. Word of 
God Ministries is just providing you this ebook as free of cost and 

it is for your personal use not for commercial purposes. 


Io the Copyright Owners 


Dear Copyright owners, Word of God Ministries is doing this Free 
Ebook service to help the people who are not able to find the printed 
copy of your book from various countries arround the world and to 
the people who are restricted to have the printed materials in their 
house. And this will help the readers to improve their spiritual life. 

If you want your new books to be published here as Free Ebook, 
kindly EMAIL US at wordofgod@ wordofgod.in or CALL US at 
+91 7676505599, +91 9964747708, +91 9964422489 

If you feel that your book should not be published, we are KINDLY 
REQUESTING YOU TO EMAIL US at wordofgod@wordofgod.in or 
CALL US at +91 7676505599, +91 9964747708, +91 9964422489. 
We will remove it from our Free Service as early as possible. 


தல்‌ About Word of God Ministries 


Word of God Ministries was founded in the year 2007, July 29th 
with the grace and leading of Almighty God by Bro. Yesudas 
Solomon as an interdenominational ministry. The popular ministry 
"Word of God Team" is one among our various ministries. Now this 
ministry has 10 branches such as 1) Word of God Team, 2) Mobile 
Ministry, 3) Internet Ministry, 4) Deaf Ministry, 5) Blind Ministry, 6) 
Tribal Ministry, 7) Computer Ministry, 8) Audio Ministry, 9) Video 
Ministry and 10) Printing Ministry. We all thank our God with full of 
our heart for using us in His Great Ministry. We need your 
continuous prayer support. Our vision is to "Reach the Unreached 
through Technology". Our websites are: www.WordOfGod.in, 

AA ASAE TENNV[e] oR oo] na) www.FreeChristianEbooks.in, 
TAAVAlTe [ETal= Ile) [EEN al El பபப A Sala NATIT 1810 [[0]>10]0] CATE 
www.WordOfGodTeam.com, www.WordOfGodMinistry.in, 
 www.KannadaBible.net,  www.KannadaChristian.net 
rayForKarnataka.com 











AN ELEMENTARY CATECHISM 
OF 


CHRISTIAN KNOWLEDGE 
FOR THE USE OF 
CHILDREN AND CATECHUMENS 


BY The Rt. Rev. Bishop Caldwell 


கிறிஸ்தவ இலக்கியச்‌ சங்கம்‌ 


சென்னை - 600 003 








The Christian Literature Society | 
Post Box 501,Park Town, 
Chennai-600 003 
& 
All Branches. 


CHITTRARIGNAR KURIPIDAM 
(Tamil) 


BY The Rt. Rev. Bishop Caldwell 


© IsPCK 


First Printed 1925 
This Edition 2006 (1500 copies) 





விலை ரூ. 5.00/- 


Printed at James Press. Tuticorin - 628 001 
Ph : 0461 - 2323066. 








சிற்றறிஞர்‌ குறிப்பிடம்‌ 


1. - நாம்‌ எதைப்‌ பிரதானமாய்த்‌ தேட வேண்டும்‌? 
விடை - ஆத்தும இரட்சிப்பைப்‌ பிரதானமாய்த்‌ 
தேட வேணும்‌. 


2. - ஆத்துமா என்றால்‌ என்ன? 
விடை. - புத்தியும்‌ சித்தமும்‌ உள்ளது ஆத்துமா. 


3. எ எது முக்கியம்‌? சரீரமா? ஆத்துமாவா? 
விடை. -ஆத்துமா. 


4. - எதனாலே ஆத்துமா முக்கியம்‌? 
விடை - சரீரம்‌ அழிந்து போம்‌, ஆத்துமா ஒரு 
போதும்‌ அழியாது. 


5. எ ஆத்தும இரட்சிப்பென்றால்‌ என்ன? 
விடை. -,பாவத்தினின்று விடுதலையாக்கப்‌ 
படுவதே ஆத்தும இரட்சிப்பு. 





4 


6. - ஆத்தும இரட்சிப்படையும்‌ வகை எங்கே 
காட்டி யிருக்கிறது? 
விடை - வேத புத்தகத்திலே காட்டியிருக்கிறது. 
7. ஈ வேத புத்தகம்‌ எத்தனை பங்குள்ளது? 
விடை. - பழைய ஏற்பாடும்‌ புதிய ஏற்பாடும்‌ 
ஆகிய இரண்டு பங்குள்ளது. 
8. - பழைய ஏற்பாட்டில்‌ சொல்லியிருக்கிறது என்ன? 
விடை - கிறிஸ்துநாதர்‌ பிறக்கிறதற்கு முன்னுள்ள 
சங்கதிகள்‌ சொல்லியிருக்கிறது. 
9. எ புதிய ஏற்பாட்டில்‌ சொல்லியிருக்கிறது என்ன? 
விடை. - கிறிஸ்துநாதருடைய சரித்திரமும்‌ 
உபதேசங்களும்‌ சொல்லியிருக்கிறது. 
10. -வேதபுத்தகத்தை எழுதினவர்கள்‌ யார்‌? 
விடை. - தீர்க்கதரிசிகளும்‌, அப்போஸ்தலரும்‌. 
11. - அவர்கள்‌ தங்கள்‌ சுயயோசனையினாலே 
எழுதினார்களா? 
விடை. - இல்லை. பரிசுத்த ஆவியின்‌ 
ஏவுதலினாலே எழுதினார்கள்‌. 


12. அ வேதபுத்தகம்‌ வாசிக்கப்படும்போது எப்படிக்‌ 
கேட்கவேணும்‌? 








13. 


16. 


1. 


5 
விடை - கவனத்தோடும்‌ வணக்கத்தோடும்‌ 
கேட்கவேணும்‌. 
அ கேட்கிறது மாத்திரம்‌ போதுமா? 
விடை. - போதாது; அதன்படி நடக்கவும்‌ 
வேணும்‌. 


. அவேதபுத்தகத்தில்‌ நம்மோடே பேசுகிறவர்‌ யார்‌? 


விடை. - தேவன்‌. 


. தேவன்‌ யார்‌? 


விடை. - நம்மை உண்டாக்கின கடவுள்‌. 
இம்மையில்‌ அவரைக்‌ காணலாமா? 
விடை. - காணக்கூடாது. 
௪ ஏன்‌ அவரைக்‌ காணக்கூடாது? 


விடை. - அவர்‌ ஆவியாயிருக்கிறதினாலே 
அவரைக்‌ காணக்கூடாது. 


. எப்போது அவரைக்‌ காணலாம்‌? 


விடை. - பரிசுத்தமுள்ளவர்கள்‌ மறுமையில்‌ 
அவரைக்‌ காணலாம்‌. 


. தேவன்‌ எங்கே இருக்கிறார்‌? 


விடை. - அவர்‌ எங்கும்‌ இருக்கிறார்‌. 





20. 


21. 


22. 


6 


அதைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “நான்‌ எங்கே போனாலும்‌ அங்கே 
தேவரீர்‌ இருக்கிறீர்‌.” 


- தேவனுடைய இலட்சணங்களில்‌ எவைகள்‌ முக்கியம்‌? 
விடை. சத்தியம்‌, நீதி, பரிசுத்தம்‌, அன்பு 
இவைகளே முக்கியம்‌. 


அவர்‌ சத்தியமுள்ளவர்‌ என்பதைப்பற்றி ஒரு 
வாக்கியம்‌ சொல்லு. 
விடை.- “மனிதர்‌ யாவரும்‌ பொய்யராய்‌ 
இருந்தாலும்‌ தேவனே சத்தியமுடையவர்‌ 


என்போமாக.” 


23.௪ அவர்‌ நீதியுள்ளவர்‌ என்பதைப்பற்றி ஒரு 


24, 


25. 


வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. -“நீதியை விரும்பி அக்கிரமத்தை 
வெறுக்கிறீர்‌.” 
அவர்‌ பரிசுத்தமுள்ளவர்‌ என்பதைப்பற்றி ஒரு 
வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “தேவனாகிய கர்த்தர்‌ பரிசுத்தர்‌, 
பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌.” 
அவர்‌ அன்புள்ளவர்‌ என்பதைப்பற்றி ஒரு 
வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “தேவன்‌ அன்பாகவே இருக்கிறார்‌.” 








26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


ர 


தம்முடைய அன்பை எதினாலே காண்பித்திருக்‌ 
கிறார்‌? 
விடை.- தம்முடைய குமாரனைத்‌ தந்ததினாலே 
காண்பித்திருக்கிறார்‌. 


“இதைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “தேவன்‌ தம்முடைய ஒரே பேரான 
குமாரனைத்‌ தந்தருளி இவ்வளவாய்‌ 

உலகத்தில்‌ அன்பு கூர்ந்தார்‌.” 
எத்தனை தேவர்கள்‌ உண்டு? 
விடை. - ஒரே தேவன்‌ உண்டு. 
தேவ தன்மையுடையவர்கள்‌ எத்தனை பேர்‌? 
விடை. - மூவர்‌. 


அந்த மூவர்‌ யார்‌? 
விடை. - பிதா, குமாரன்‌, பரிசுத்த ஆவி. 


அந்த மூவரும்‌ மூன்று தேவர்களா? 
விடை. - இல்லை, மூவரும்‌ ஒரே தேவன்‌. 


அபிதா என்ன செய்தார்‌? 
விடை. - என்னையும்‌ உலகம்‌ அனைத்தையும்‌ 
உண்டாக்கினார்‌. 








8 


33. எ எதினாலே எல்லாவற்றையும்‌ உண்டாக்கினார்‌? 
விடை. - தம்முடைய வார்த்தையினாலே 
உண்டாக்கினார்‌. 


34, அ எத்தனை நாளுக்குள்ளே உண்டாக்கினார்‌? 
விடை. - ஆறுநாளுக்குள்ளே உண்டாக்கினார்‌. 
35.௪ ஏழாம்‌ நாளிலே என்ன செய்தார்‌? 
விடை. - ஓய்ந்திருந்து ஏழாம்‌ நாளைப்‌ பரிசுத்த 
மாக்கினார்‌. 
36. அ மனிதரை எப்படிப்பட்டவர்களாக உண்டாக்‌ 
கினார்‌? 


விடை. - தம்முடைய சாயலை உடைய 
வர்களாக உண்டாக்கினார்‌. 


37. - அவருடைய சாயல்‌ என்றால்‌ என்ன? 
விடை. - ஞானம்‌, பரிசுத்தம்‌, பாக்கியமே, 
அவருடைய சாயல்‌. 


38. அ மனிதரை ஏன்‌ படைத்தார்‌? 
விடை. - தம்மை அறிந்து வணங்கும்படி 
படைத்தார்‌. 
39. - நம்முடைய ஆதித்‌ தகப்பன்‌, தாய்‌ பேர்‌ என்ன? 
விடை. - ஆதாம்‌, ஏவாள்‌. 








9 


40.- தேவன்‌ அவர்களை எங்கே வைத்தார்‌? 
விடை. - ஏதேன்‌ தோட்டத்திலே வைத்தார்‌. 


41.௪ அவர்கள்‌ எப்போதும்‌ பரிசுத்தராய்‌ இருந்தார்‌ 
களா? 
விடை. - இல்லை, பாவிகளாய்ப்‌ போனார்கள்‌. 


42.௪ பாவம்‌ என்றால்‌ என்ன? 
விடை. - தேவனுடைய கட்டளையை மீறு 
கிறதே பாவம்‌. 
43.௪ ஆதாம்‌, ஏவாள்‌ என்ன பாவம்‌ செய்தார்கள்‌? 
விடை. - விலக்கப்பட்ட மரத்தின்‌ கனியைத்‌ 
தின்று பாவம்‌ செய்தார்கள்‌. 
44. - யாருடைய ஏவுதலினாலே அப்படிச்‌ செய்தார்‌ 
கள்‌? 
விடை. - பிசாசினுடைய ஏவுதலினாலே. 
45. அந்தப்‌ பாவத்தினாலே எதை இழந்தார்கள்‌? 
விடை. - தேவசாயலை இழந்தார்கள்‌. 
46.- என்ன தண்டனை அடைந்தார்கள்‌? 
விடை. - தோட்டத்தைவிட்டுத்‌ துரத்தப்பட்டுச்‌ 
சாவுக்குள்ளானார்கள்‌. 
47. - பாவம்‌ எத்தனை வகைப்படும்‌? 
விடை. - ஜென்மப்பாவமும்‌ கர்மப்பாவமும்‌ 
ஆகிய இரண்டு வகைப்படும்‌. 








10 


48. - ஜென்மப்‌ பாவமென்றால்‌ என்ன? 
விடை. - பிறப்பினால்‌ உண்டாயிருக்கிற 
துர்க்குணம்‌. 
49.- அது யாராலே நமக்கு வந்தது? 
விடை. - நம்முடைய ஆதித்தகப்பன்‌ தாயாலே 
வந்தது. 
50.- அதை ஜென்மபாவம்‌ என்று ஏன்‌ சொல்லு 
கிறோம்‌? 
விடை. - நாம்‌ அந்தப்‌ பாவமுள்ளவர்களாய்ப்‌ 
பிறந்ததினாலே. 


51. இதைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “இதோ, நான்‌ துர்க்குணத்தில்‌ 
உருவானேன்‌, என்‌ தாய்‌ என்னைப்‌ 
பாவத்தில்‌ கர்ப்பந்தரித்தாள்‌.” 
52.- கர்மப்பாவம்‌ என்றால்‌ என்ன? 
விடை. - நினைவினாலும்‌ வார்த்தையினாலும்‌ 
செய்கையினாலும்‌ உண்டாகிற பாவம்‌ 
கர்மப்பாவம்‌. 
53. - நினைவினால்‌ உண்டாகிற பாவம்‌ என்ன? 
விடை. - பெருமை, பொறாமை, கெட்ட இச்சை 
முதலானவைகள்‌. 


54,- வார்த்தையினாலே உண்டாகிற பாவம்‌ என்ன? 
விடை. - பொய்‌, கோள்‌, தூஷணம்‌ முதலான 
வைகள்‌. 








11 


55, செய்கையினாலே உண்டாகிற பாவம்‌ என்ன? 
விடை. - களவு, குடி, விபசாரம்‌ முதலானவை 
கள்‌. 

56. - எல்லாவகைப்‌ பாவமும்‌ எங்கேயிருந்து 
உண்டாகிறது? 
விடை. - இருதயத்திலிருந்து உண்டாகிறது. 

57. - இதைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “மனிதனுடைய இருதயத்திலிருந்து 

விபசாரம்‌, கொலை, தூஷணம்‌ 
புறப்படுகிறது.” 

58. - பாவத்தினால்‌ வந்த கேடு என்ன? 
விடை. - வியாதி, துன்பம்‌, மரணம்‌. 


59, மரணம்‌ பாவத்தினாலே வந்ததைப்பற்றி ஒரு 
வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - - “பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌.” 


60.- எந்தெந்த வகையான மரணமுண்டு? 
விடை. - சரீர மரணம்‌, ஆத்தும மரணம்‌, 
நித்திய மரணம்‌ உண்டு. 





12 


61.- சரீர மரணம்‌ என்றால்‌ என்ன? 
விடை. - சரீரத்தை விட்டு ஜீவன்‌ போவது. 


62.- ஆத்தும மரணம்‌ என்றால்‌ என்ன? 
விடை. - ஆத்துமா பாவத்தினாலே 
கெட்டுப்போவது. 


63, அ நித்திய மரணம்‌ என்றால்‌ என்ன? 
விடை. - நித்திய நரக ஆக்கினை. 


III 


64. - நம்மை இரட்சிக்க நம்மாலே கூடுமா? 
விடை. - கூடாது. 


65.- நம்மை நாமே ஏன்‌ இரட்சிக்கக்கூடாது? 
விடை. - நாம்‌ என்ன தான்‌ செய்தாலும்‌ 
பாவம்‌ கலந்திருக்கிறதினாலே. 


66.- நம்மை இரட்சிக்கும்படி தேவன்‌ இரக்கங்‌ 
கொண்டு என்ன செய்தார்‌? 
விடை. - தம்முடைய நேசகுமாரனை 
இரட்சகராக அனுப்பினார்‌. 
67. - தேவகுமாரன்‌ நம்மை இரட்சிக்கும்படி எந்தத்‌ 
தன்மையை எடுத்தார்‌? 
விடை. - மனிதத்‌ தன்மையை எடுத்தார்‌. 


13 


68. - அவருக்கு எத்தனை தன்மை உண்டு? 
விடை. - தேவதன்மையும்‌, மனிதத்தன்மையும்‌ 
ஆகிய இரண்டு தன்மைகள்‌ உண்டு. 
69. - அவர்‌ மனிதனாய்ப்‌ பிறக்குமுன்னே எப்படி 
இருந்தார்‌? 
விடை. - தேவனாய்‌ இருந்தார்‌. 
70. - இதைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ சொல்லு 
விடை. - “ஆதியிலே வார்த்தை இருந்தது, 
அந்த வார்த்தை தேவனிடத்தில்‌ இருந்தது, 
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது.” 
71. - இயேசுநாதர்‌ நம்மைப்போல பாவமுள்ளவராய்ப்‌ 
பிறந்தாரா? 
விடை. - இல்லை, பாவமில்லாதவராய்ப்‌ 
பிறந்தார்‌. 
72. - அவர்‌ யாராலே பிறந்தார்‌? 
விடை. - பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார்‌. 
73. - யாரிடத்தில்‌ பிறந்தார்‌? 
விடை. - கன்னிமரியாளிடத்தில்‌ பிறந்தார்‌. 
74. - எந்த ஊரிலே பிறந்தார்‌? 
விடை. - பெத்லகேம்‌ ஊரிலே பிறந்தார்‌. 
75. - அது எந்த தேசத்திலே இருக்கிறது? 
விடை. - கானான்‌ தேசத்திலே இருக்கிறது. 





14 
76.- அவர்‌ எந்த ஊரிலே வளர்ந்தார்‌? 
விடை - நாசரேத்‌ ஊரிலே வளர்ந்தார்‌. 


77. - ஐசுவரியனாகப்‌ பிறந்தாரா? 
விடை. - அவர்‌ ஒரு ஏழையாகப்‌ பிறந்தார்‌. 





78. - ஏன்‌ ஏழையாகப்‌ பிறந்தார்‌? 
விடை. - நம்மை ஐசுவரியவான்கள்‌ ஆக்கும்‌ 
படி ஏழையாய்ப்‌ பிறந்தார்‌. 


79. - இதைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “நீங்கள்‌ அவருடைய 
தரித்திரத்தினாலே ஐசுவரியவான்களாகும்‌ 
படிக்கு உங்கள்‌ நிமித்தமே தரித்திரரானார்‌.” 


80.- அவர்‌ பிறந்த செய்தி முதலாவது யாருக்கு 
அறிவிக்கப்பட்டது? 
விடை. - மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டது. 
81. - அறிவித்ததார்‌? 
விடை. - தேவதூதர்கள்‌ 
82. - அப்போது தூதர்கள்‌ என்ன சொல்லிப்‌ பாடினார்‌ 
கள்‌? 
விடை.- “உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு 
மகிமையும்‌, பூமியிலே சமாதானமும்‌ 
மனுஷர்மேல்‌ பிரியமும்‌ உண்டாவதாக” 
என்று பாடினார்கள்‌. 


15 


83.- அவர்‌ பிறந்தது வேறே யாருக்கு அறிவிக்கப்‌ 
பட்டது? 
விடை. - ஒரு நட்சத்திரத்தினாலே சாஸ்திரி 
களுக்கு அறிவிக்கப்பட்டது. 
84.- சாஸ்திரிகள்‌ வந்து என்ன செய்தார்கள்‌? 
விடை. - அவரை வணங்கி, பொன்னையும்‌, 
தூபவர்க்கத்தையும்‌, வெள்ளைப்போளத்‌ 
தையும்‌ அவருக்குக்‌ காணிக்கையாக 
வைத்தார்கள்‌. 
85. அவருக்கு என்ன பெயர்‌ இட்டார்கள்‌? 
விடை. - இயேசு என்று பெயர்‌ இட்டார்கள்‌. 
86.- இயேசு என்றால்‌ அர்த்தம்‌ என்ன? 
விடை. - தேவ இரட்சகர்‌ என்று அர்த்தம்‌. 
87. - இரட்சகருக்கு இன்னொரு பெயரென்ன? 
விடை. - கிறிஸ்து 
88. - கிறிஸ்து என்றால்‌ அர்த்தம்‌ என்ன? 
விடை. - அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌. 
89.- யாராலே அபிஷேகம்‌ பண்ணப்பட்டார்‌? 
விடை. - பரிசுத்த ஆவியினாலே. 
90.- என்னத்துக்காக அபிஷேகம்‌ பண்ணப்பட்டார்‌? 
விடை. - நமக்கு ஆசாரியரும்‌, தீர்க்கதரிசியும்‌, 
இராஜாவுமாயிருக்கும்படிக்கு அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டார்‌. 








16 


91.௪ அவர்‌ ஆசாரியராய்‌ என்ன செய்தார்‌? 
விடை. - தம்மைத்தாமே பலியிட்டார்‌. | 

92. அ தீர்க்கதரிசியாய்‌ என்ன செய்தார்‌? | 
விடை. - தேவனுடைய சித்தத்தை நமக்கு 

வெளிப்படுத்தினார்‌. 

93. - இராஜாவாய்‌ என்ன செய்கிறார்‌? 
விடை. - நம்மை ஆளுகிறார்‌. 

94. இயேசுநாதர்‌ இரட்சகராய்‌ வெளிப்பட்டபோது, 
எதைப்‌ பெற்றார்‌? 
விடை. - ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌. 

95. - எத்தனையாம்‌ வயதில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌? 

டை. - முப்பதாம்‌ வயதில்‌. 

96. - அவருக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்ததார்‌? 
விடை. - யோவான்ஸ்நானன்‌. 

97. - யோவான்ஸ்நானன்‌ யார்‌? 
விடை. - கிறிஸ்துவுக்கு முன்தூதனாய்‌ வந்தவர்‌. 

98. - கிறிஸ்து எங்கே ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌? 
விடை. - யோர்தான்‌ நதியிலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்‌. 

99. - அவர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றபோது நடந்த 
தென்ன? 
விடை. - பரிசுத்த ஆவியானவர்‌ புறாவைப்‌ 
போல்‌ அவர்மேல்‌ இறங்கினார்‌. 


17 


100. -அப்போது வானத்திலிருந்து என்ன வாக்குப்‌ 
பிறந்தது? | 
விடை. - “இவர்‌ என்னுடைய நேச குமாரன்‌. 
இவரில்‌ பிரியமாயிருக்கிறேன்‌” என்ற வாக்கு. 


101. - அப்படிச்‌ சொன்னதார்‌? 
விடை. - பிதாவானவர்‌. 


102. -இயேசுநாதர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றபின்பு 
யாராலே சோதிக்கப்பட்டார்‌? 
விடை. - பிசாசாலே. 


103. -சோதிக்கப்பட்டபோது, எப்படிப்பட்டவராக 
விளங்கினார்‌? 
விடை. - பாவமில்லாதவராகவும்‌, நம்மை 
இரட்சிக்க வல்லமையுள்ளவராகவும்‌ 
விளங்கினார்‌. 


104. இயேசுநாதர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றபின்பு, 
எவ்வளவு காலம்‌ பூமியில்‌ இருந்தார்‌? 
விடை. - மூன்று வருஷகாலம்‌ 
105. -அந்தக்‌ காலத்தில்‌ என்ன செய்து வந்தார்‌? 

விடை. - ஜனங்களுக்குப்‌ போதித்து நன்மை 
செய்து வந்தார்‌. 
106. தம்முடைய போதகத்தை எதனால்‌ 
உறுதிப்படுத்தினார்‌? 
விடை. - அற்புதங்களினாலே உறுதிப்‌ 
படுத்தினார்‌. 








18 


107. -அவர்‌ செய்த அற்புதங்களில்‌ சிலவற்றைச்‌ 
சொல்லு. 
விடை. - நோயாளிகளைக்‌ குணமாக்கினார்‌, 
சப்பாணிகளை நடக்கப்‌ பண்ணினார்‌, 
குருடரைப்‌ பார்க்கப்‌ பண்ணினார்‌, 
பிசாசுகளைத்‌ துரத்தினார்‌, மரித்தவர்களை 
எழுப்பினார்‌. 
108. “அவருடைய சீஷர்கள்‌ யார்‌? 
விடை. - விசுவாசிகள்‌ எல்லாரும்‌ அவருடைய 
சீஷர்கள்‌. 
109. அவருடைய அப்போஸ்தலர்‌ யார்‌? 
விடை. - அவரால்‌ அனுப்பப்பட்ட பன்னிரண்டு 
சீஷர்களே அவருடைய அப்போஸ்தலர்‌. 
110. - அப்போஸ்தலர்‌ என்றால்‌ அர்த்தமென்ன? 
விடை. - அனுப்பப்பட்டவர்கள்‌. 


111. - அவர்கள்‌ என்னத்துக்காக அனுப்பப்பட்டார்‌ 


கள்‌? 
விடை. - சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்‌ பண்ண 
அனுப்பப்பட்டார்கள்‌. 


112. - அவர்களில்‌ இயேசுநாதருக்கு அன்புள்ளவர்‌ 
எவர்‌? 
விடை. - பரிசுத்த யோவான்‌. 


19 


113. -பக்திவைராக்கியம்‌ உள்ளவர்‌ எவர்‌? 
விடை. - பரிசுத்த பேதுரு. 


114. கடைசியாக நம்மை இரட்சிக்கும்படி கிறிஸ்து 
நாதர்‌ என்ன செய்தார்‌? 
விடை. - பாடுபட்டு மரித்தார்‌. 


115. - அவர்‌ பாடுபடும்‌ முந்தின இராத்திரியிலே எதை 
ஏற்படுத்தினார்‌? 
விடை. - தம்முடைய இராப்போஜனமாகிய 
பரிசுத்த நற்கருணையை ஏற்படுத்தினார்‌. 


116. அதை ஏற்படுத்தினபின்பு எங்கே போனார்‌? 
விடை. - கெத்செமனே தோட்டத்திற்குப்‌ 
போனார்‌. 


117. - அங்கே நடந்ததென்ன? 
விடை. - அவர்‌ ஆத்துமாவில்‌ பாடுபட்டு 
துக்கமும்‌ வியாகுலமும்‌ அடைந்தார்‌. 
118. - அவர்‌ ஆத்துமாவில்‌ பட்ட பாடு என்ன? 
விடை. - உலகத்தின்‌ பாவங்களைச்‌ சுமந்த 
வியாகுலமே அவர்‌ ஆத்துமாவில்‌ பட்ட 
பாடு. 
119. - துக்கத்தினாலே, அவருக்கு உண்டானதென்ன? 
விடை. - இரத்தவேர்வை. 








20 


120. -அதைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “அவருடைய வேர்வை இரத்தத்தின்‌ 
பெருந்துளிகளாய்த்‌ தரையிலே விழுந்தது.” 
121. - சத்துருக்களுக்கு அவரைக்‌ காட்டிக்கொடுத்த 
தார்‌? 
விடை. - சீஷரில்‌ ஒருவனாகிய யூதாஸ்காரி 
யோத்து. 


122. அவனுக்கு வந்த முடிவென்ன? 
விடை. - நான்றுகொண்டு செத்தான்‌. 
123. -பேதுரு என்ன செய்தார்‌? 
விடை. - மூன்றுதரம்‌ அவரை மறுதலித்தார்‌. 
124. அமறுதலித்தபின்பு என்ன செய்தார்‌? 
விடை. - மனம்‌ கசந்து அழுது மன்னிப்புப்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்‌. 
125. மற்ற சீஷர்கள்‌ என்ன செய்தார்கள்‌? 
விடை. - அவரை விட்டு ஓடிப்போனார்கள்‌. 
126. யூதர்‌ அவரை யாருக்கு ஒப்புக்கொடுத்தார்கள்‌? 
விடை. - பொந்தியுபிலாத்துக்கு ஒப்புக்‌ 
கொடுத்தார்கள்‌. 
127. பொந்தியுபிலாத்து யார்‌? 
விடை. - ரோமரால்‌ அனுப்பப்பட்ட துரை. 


21 


128. அவன்‌ இயேசுநாதரை என்ன செய்தான்‌? 
விடை. - வாரினால்‌ அடிப்பித்து சிலுவை 
மரத்தில்‌ அறையும்படி ஒப்புவித்தான்‌. 
129. போர்ச்சேவகர்‌ அவரை என்ன செய்தார்கள்‌? 
விடை. - முள்முடி சூட்டி முகத்திலே துப்பிப்‌ 
பரியாசம்‌ பண்ணினார்கள்‌. 
130. அயூதஜனங்கள்‌ என்ன சொல்லிக்‌ 
கூச்சலிட்டார்கள்‌? 
விடை. - “இவனைச்‌ சிலுவையில்‌ அறையும்‌, 
சிலுவையில்‌ அறையும்‌” என்று 
கூச்சலிட்டார்கள்‌. 


IV 


131. “அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டது எங்கே? 
விடை. - எருசலேம்‌ பட்டணத்துக்கு வெளியே 
இருந்த கல்வாரி மலையில்‌. 


132. அவரைக்‌ கொலை செய்த வகை என்ன? 
விடை. - சிலுவை மரத்தில்‌ அவரை ஏற்றி, 
கையிலும்‌, காலிலும்‌ ஆணிகளைக்‌ கடாவி 
னார்கள்‌. 
133. - அவரோடகூட சிலுவையில்‌ அறையப்பட்ட 
வர்கள்‌ யார்‌? 
விடை. - இரண்டு கள்ளர்கள்‌. 





22 


134. அவர்‌ சிலுவையிலே எத்தனை வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்‌? 
விடை. - ஏழு வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 


135. அவர்‌ சிலுவையில்‌ சொன்ன முதல்‌ வார்த்தை 
என்ன? 
விடை. - “பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்‌, 
தாங்கள்‌ செய்கிறது இன்னதென்று 
அறியாதிருக்கிறார்கள்‌” என்றார்‌. 


136. இப்படி யாருக்காக வேண்டுதல்‌ செய்தார்‌? 
விடை. - தம்மைக்‌ கொலை செய்தவர்களுக்காக 
வேண்டுதல்‌ செய்தார்‌. 
137. “இரண்டாம்‌ வார்த்தை என்ன? 
விடை. - “இன்றைக்கு நீ என்னுடனே கூட 
பரதீசிலிருப்பாய்‌'” என்றார்‌. 


138. “இப்படி யாரைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌? 
விடை-“ஆண்டவரே, உம்முடைய இராஜ்யத்தில்‌ 
வரும்போதுஅடியேனை நினைத்தருளும்‌.” 
என்று வேண்டிக்கொண்ட கள்ளனுக்குச்‌ 
சொன்னார்‌. 
139. மூன்றாம்‌ வார்த்தை என்ன? 
விடை. - தமது தாயை நோக்கி : “ஸ்திரீயே, 
அதோ உன்‌ மகன்‌” என்றும்‌, யோவானை 


23 


நோக்கி “அதோ உன்‌ தாய்‌” என்றும்‌ 
சொன்னார்‌. 
140. நாலாம்‌ வார்த்தை என்ன? 
விடை. - “என்‌ தேவனே, என்‌ தேவனே, ஏன்‌ 
என்னைக்‌ கைவிட்டீர்‌” என்றார்‌. 
141. - அதை எப்போது சொன்னார்‌? 
விடை. - தமது பிதாவினாலே கைவிடப்‌ 
பட்டபோது, 
142. ஐந்தாம்‌ வார்த்தை என்ன? 
விடை. - “தாகமாயிருக்கிறேன்‌” என்றார்‌. 
143. ஆறாம்‌ வார்த்தை என்ன? 
விடை. - “முடிந்தது” என்றார்‌. 
144. அப்போது எது முடிந்தது? 
விடை. - இரட்சிப்பின்‌ கிரியை முடிந்தது. 
145. ஏழாம்‌ வார்த்தை என்ன? 
விடை. - “பிதாவே, உமது கைகளில்‌ என்‌ 
ஆவியை ஒப்புவிக்கிறேன்‌” என்றார்‌. 
146. அவர்‌ மரிக்கிறபோது, என்னென்ன அற்புதங்கள்‌ 
நடந்தன? 
விடை. - சூரியன்‌ இருளடைந்தது, பூமி 
அதிர்ந்தது, தேவாலயத்தின்‌ திரைச்‌ சீலை 
இரண்டாகக்‌ கிழிந்தது. 





24 


147. -அவர்‌ மரித்தபின்பு நடந்ததென்ன? 
விடை. - சேவகரில்‌ ஒருவன்‌ ஈட்டியினாலே 
அவர்‌ விலாவைக்‌ குத்தினான்‌. உடனே 
இரத்தமும்‌ தண்ணீரும்‌ புறப்பட்டது. 

148. அவர்‌ அடக்கம்‌ பண்ணப்பட்டது எங்கே? 
விடை. - யோசேப்புடைய புதுக்‌ கல்லறையிலே 


149. எத்தனையாம்‌ நாளில்‌ உயிரோடெழுந்தார்‌? 
விடை. - மூன்றாம்‌ நாளில்‌ உயிரோடெழுந்தார்‌ 


150. அவர்‌ மரித்தது எந்த நாள்‌? 
விடை. - வெள்ளிக்கிழமை. 


151. அதனாலே அந்த நாளுக்குப்‌ பேரென்ன? 
விடை. - பெரிய வெள்ளிக்கிழமை. 


152. அவர்‌ உயிரோடெழுந்தது எந்த நாள்‌? 
விடை. - ஞாயிற்றுக்கிழமை. 

153. அதனாலே அந்த நாளுக்குப்‌ பேரென்ன? 
விடை. - உயிர்த்தெழுந்த திருநாள்‌. 


154. பின்னும்‌ அதற்குப்‌ பேரென்ன? 
விடை. - ஈஸ்தர்‌ பண்டிகை. 


25 


155. அஞாயிற்றுக்கிழமையை எப்படி ஆசரிக்க 
வேணும்‌? 
விடை. - அதைப்‌ பரிசுத்த ஓய்வு நாளாக 
ஆசரிக்க வேணும்‌. 


156. கிறிஸ்து உயிரோடெழுந்ததினால்‌ நமக்கு 
உண்டாகிற நிச்சயம்‌ என்ன? 
விடை.- அவரால்‌ பாவமன்னிப்பு உண்டாயிற்று 
என்கிற நிச்சயம்‌. 
157. -பின்னும்‌ என்ன நிச்சயம்‌ உண்டாயிருக்கிறது? 
விடை. - நாம்‌ மரித்தாலும்‌ எழுந்திருப்போம்‌ 
என்கிற நிச்சயம்‌. 


V 


158. -உயிரோடெழுந்த பிற்பாடு இயேசுநாதர்‌ 
எத்தனை நாள்‌ பூமியிலிருந்தார்‌? 
விடை. - நாற்பது நாள்‌. 


159. அந்த நாற்பது நாளும்‌ என்ன செய்தார்‌? 
விடை. - அவர்‌ தமது சீஷருக்குத்‌ தரிசனமாகி, 
அவர்களுக்குப்‌ போதித்து வந்தார்‌. 
160. “அவர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்‌? 
விடை. - குணப்படுதலையும்‌, பாவமன்னிப்‌ 
பையும்‌ சகல ஜனங்களுக்கும்‌ அறிவியுங்கள்‌ 
என்று கட்டளை கொடுத்தார்‌. 








26 


161. -அதோடே என்ன விசேஷித்த கட்டளையும்‌ 
கொடுத்தார்‌? 
விடை. - பிதா, குமாரன்‌, பரிசுத்த ஆவியின்‌ 
நாமத்திலே ஞானஸ்நானங்‌ கொடுங்க 
ளென்று கட்டளை கொடுத்தார்‌. 


162. கிறிஸ்து உயிரோடெழுந்த நாற்பதாம்‌ நாளில்‌ 
எங்கே எழுந்தருளினார்‌? 


விடை. - பரமண்டலத்துக்கு எழுந்தருளினார்‌. 


163. அபரத்துக்கேறின பத்தாம்‌ நாளிலே யாரை 
அனுப்பினார்‌? 
விடை. - பரிசுத்த ஆவியை அனுப்பினார்‌. 


164. அந்த நாளுக்குப்‌ பேரென்ன? 
விடை. - பரிசுத்த ஆவியின்‌ திருநாள்‌. 


165. இப்போது எங்கே இருக்கிறார்‌? 
விடை. - பரமண்டலத்திலே தேவனுடைய 
வலது பாரிசத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. 
166. -அங்கேயிருந்து என்ன செய்கிறார்‌? 
விடை. - நமக்காக வேண்டுதல்‌ செய்கிறார்‌. 
167. பரிசுத்த ஆவியானவர்‌ என்ன செய்கிறார்‌? 
விடை. - நாம்‌ இரட்சிப்படையும்‌ வழியைக்‌ 
காட்டி இருதயத்தைப்‌ பரிசுத்தம்‌ செய்கிறார்‌. 


27 


168. -இரட்சிப்புக்கு ஆதாரமென்ன? 
விடை. - கிறிஸ்துவின்‌ பாடுகளே இரட்சிப்புக்கு 
ஆதாரம்‌. 
169.-அவர்‌ ஏன்‌ பாடுபட வேண்டியதாயிருந்தது? 
விடை. - நமக்குப்‌ பிணையாளியாக ஏற்பட்ட 
தினாலே, அவர்‌ பாடுபட வேண்டியதா 
யிருந்தது. 
170. அநமக்காகப்‌ பிணைப்பட்டு என்ன செய்தார்‌? 
விடை.- நாம்‌ நிறைவேற்ற வேண்டியதை அவர்‌ 
நிறைவேற்றினார்‌, நாம்‌ பட வேண்டியதை 
அவர்‌ பட்டார்‌. 
171. -அவர்‌ நமக்காகப்‌ பாடுபடாதிருந்தால்‌ நாம்‌ 
என்ன அடைய வேண்டியது? 
விடை. - நாம்‌ செய்த பாவத்தினிமித்தம்‌ நித்திய 
ஆக்கினை அடைய வேண்டியது. 


172. -அவர்‌ நமக்குப்‌ பிணையாளியானதைப்‌ பற்றி 
ஒரு வாக்கியம்‌ சொல்லு. 

விடை. - “நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ 
அவர்‌ காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்‌ 
களினிமித்தம்‌ அவர்‌ நொறுக்கப்பட்டார்‌. 
நமக்குச்‌ சமாதானத்தை உண்டுபண்ணும்‌ 
ஆக்கினை அவர்மேல்‌ வந்தது. அவருடைய 
தழும்புகளால்‌ குணமாகிறோம்‌.” 








173. 


174. 


175. 


176. 


177. 


178. 


28 
VI 


இரட்சிப்பு அடையும்படி நாம்‌ என்ன செய்ய 
வேணும்‌? 
விடை. - குணப்பட்டு கிறிஸ்துநாதரை 
விசுவாசிக்க வேணும்‌. 


குணப்படுகிறது என்றால்‌ என்ன? 
விடை. - பாவத்தை வெறுத்து, மனந்‌ 
திரும்புகிறதே குணப்படுகிறது. 
-கிறிஸ்துநாதரை விசுவாசிக்கிறது என்றால்‌ 
என்ன? 
விடை. - அவரை இரட்சகரென்று பற்றிக்‌ 
கொள்ளுகிறதே விசுவாசிக்கிறது. 


அவரை விசுவாசிக்கிறவர்கள்‌ எதற்கு நீங்குவார்‌ 
கள்‌? 
விடை. - தேவனுடைய கோபத்துக்கும்‌. பிசாசின்‌ 
அடிமைத்தனத்துக்கும்‌ நீங்குவார்கள்‌. 
அவர்கள்‌ எந்தெந்த நன்மைகளை அடைவார்கள்‌? 
விடை. - பாவமன்னிப்பையும்‌, ஆத்தும 
சமாதானத்தையும்‌ அடைவார்கள்‌. 


பின்னும்‌ எதைப்‌ பெறுவார்கள்‌? 
விடை. - கிறிஸ்துவின்‌ நீதியாகிய வெண்‌ 
வஸ்திரத்தைப்‌ பெறுவார்கள்‌. 


29 


179. விசுவாசிகளுக்கு எந்த வரங்கள்‌ கொடுக்கப்படும்‌? 
விடை. - பரிசுத்த ஆவியின்‌ வரங்கள்‌ 

கொடுக்கப்படும்‌. 

180.-அந்த வரங்களெவை? 
விடை. - அன்பு, சந்தோஷம்‌, சமாதானம்‌ 

முதலானவைகளே. 

181. - அவர்களுக்கு எப்படிப்பட்ட இருதயம்‌ 
உண்டாகும்‌? 
விடை. - அவர்களுக்கு சுத்த இருதயம்‌ 

உண்டாகும்‌. 

182. -விசுவாசிகள்‌ எப்படி நடக்க வேணும்‌? 
விடை. - பரிசுத்தராய்‌ நடக்கவேணும்‌. 

183. -தேவனில்‌ எப்படி அன்புகூர வேணும்‌? 
விடை. - முழு இருதயத்தோடும்‌ முழு 

பலத்தோடும்‌ அன்பு கூர வேணும்‌. 

184. நமக்கு அடுத்தவர்களில்‌ எப்படி அன்புகூர 
வேணும்‌.? 
விடை. - நம்மில்‌ அன்புகூருகிறது போல 

அவர்களில்‌ அன்புகூர வேணும்‌. 

185. -யாருடைய மாதிரியின்படி நடக்க வேணும்‌? 
விடை. - கிறிஸ்துநாதருடைய மாதிரியின்‌ படி 
நடக்க வேணும்‌. 

186. இதைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “நான்‌ உங்களுக்குச்‌ செய்தது போல, 

நீங்களும்‌ செய்யும்படிக்கு உங்களுக்கு 
மாதிரியைக்‌ காண்பித்தேன்‌. ” 








30 


187. எந்த வழியிலே நடக்க வேணும்‌? 
விடை. - ஜீவனுக்குப்‌ போகிற நெருக்கமான 
வழியிலே நடக்க வேணும்‌. 


VI 


188. - தேவன்‌ மனிதரை சாதிசாதியாக உண்டாக்கினாரா? 
விடை. - இல்லை, எல்லா மனிதரையும்‌ ஒரே 
இரத்தத்தினாலே உண்டாக்கினார்‌. 


189. -சாதிவேற்றுமை பார்க்கிறது நியாயமா? 
விடை. - அல்ல, அது பெருமையும்‌, பாவமு 
மாயிருக்கிறது. 


190. -குறிகேட்கிறதும்‌ பார்வை பார்க்கிறதும்‌ சரியா? 
விடை. - இல்லை, அது புத்தியீனமாயும்‌ 
பாவமாயுமிருக்கிறது. 


191. - வியாதி, துன்பம்‌ வரும்போது, நாம்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌? 
விடை. - தேவனை நம்பிக்கொண்டு ஜெபம்‌ 
பண்ண வேண்டும்‌. 

192. -பொறுமையுள்ளவர்களுக்கு உபத்திரவம்‌ 
என்னமாய்‌ முடியும்‌? 
விடை. - நன்மையாய்‌ முடியும்‌. 

193. -உபத்திரவத்தை அனுப்புகிறது பேய்களா? 


தேவனா? 
விடை. - தேவன்‌. 


31 


194. தேவன்‌ ஏன்‌ உபத்திரவத்தை அனுப்புகிறார்‌? 
விடை. - சோதிக்கவும்‌ சீர்திருத்தவும்‌ 

அனுப்புகிறார்‌. 

195. அப்படியானால்‌ வியாதி துன்பம்‌ வரும்போது, 
பேய்களுக்கு நேர்ந்து கொள்ளலாமா? 
விடை. - ஒரு போதும்‌ நேர்ந்து கொள்ளக்‌ 
கூடாது. 


196. “பேய்களை வணங்காமல்‌, யாரை வணங்க 
வேண்டும்‌? 
விடை. - நம்மை உண்டாக்கின தேவனை 
வணங்கி, அவருடைய கிருபையைத்‌ தேட 
வேண்டும்‌. 
197. பாவத்துக்கு உட்படாதபடி, என்ன செய்ய 
வேணும்‌? 
விடை. - விழித்துக்கொண்டு ஜெபம்‌ பண்ண 
வேணும்‌. 
198. குற்றத்தில்‌ அகப்பட்டால்‌ என்ன செய்ய 
வேணும்‌? 
விடை. - தேவனிடத்தில்‌ அதை அறிக்கை 
யிட்டு, மன்னிப்பைக்‌ கேட்க வேணும்‌. 
199. -மற்றவர்கள்‌ நமக்குத்‌ தீமை செய்தால்‌, நாம்‌ 
என்ன செய்ய வேணும்‌? 
விடை. - தீமைக்கு நன்மை செய்ய வேணும்‌. 








32 


200.- நாம்‌ யாரோடே போராட வேணும்‌? 
விடை. - ஆத்தும சத்துருக்களோடே போராட 
வேணும்‌. 


201. நமது ஆத்தும சத்துருக்கள்‌ எவை? 
விடை. - பிசாசு, மாம்சம்‌, உலகம்‌. 

202. -மரணமட்டும்‌ உண்மையுள்ளவர்களாயிருந்தால்‌, 
என்ன கிடைக்கும்‌? 
விடை. - நித்திய ஜீவன்‌ கிடைக்கும்‌. 


203.- பரிசுத்த ஆவியின்‌ உதவி எதற்கு வேணும்‌? 
விடை. - விசுவாசிக்கிறதற்கும்‌, பரிசுத்தராய்‌ 
நடக்கிறதற்கும்‌ வேணும்‌. 
VII 


204.அபரிசுத்த ஆவியின்‌ உதவியை எந்த எத்தனங்‌ 
களினாலே தேடவேணும்‌? 
விடை. - கிருபையின்‌ எத்தனங்களினாலே தேட 
வேணும்‌. 


205.-கிருபையின்‌ எத்தனங்கள்‌ எவை? 
விடை. - தேவவசனம்‌, ஜெபம்‌, பரிசுத்த சாக்கிர 
மெந்துக்கள்‌ முதலியவைகளே. 
206.-தேவவசனத்தைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ சொல்லு 
விடை. - “கர்த்தருடைய வேதம்‌ குறை 
வற்றதும்‌, ஆத்துமாவை உயிர்ப்பிக்‌ 
கிறதுமாய்‌ இருக்கிறது.” 


33 


207. - ஞானஸ்நானத்தைப்பற்றி ஒரு வாக்கியம்‌ 
சொல்லு. 
விடை. - “விசுவாசமுள்ளவனாகி, ஞானஸ்நானம்‌ 
பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌, விசுவாசி 
யாதவனோ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்‌ 
படுவான்‌”. 
208. குழந்தைகள்‌ ஞானஸ்நானத்தைப்‌ பற்றி ஒரு 
வாக்கியம்‌ சொல்லு. 
விடை. - “சிறு பிள்ளைகள்‌ என்னிடத்தில்‌ 
வருகிறதற்கு இடங்கொடுங்கள்‌; அவர்களைத்‌ 
தடை பண்ணாதிருங்கள்‌; தேவனுடைய 
இராஜ்யம்‌ அப்படிப்பட்டவர்களுடையது.” 
209. எதனாலே ஞானஸ்நானம்‌ கொடுக்கப்படுகிறது? 
விடை. - தண்ணீரினாலே. 
210.- ஞானஸ்நானம்‌ பெறுகிறவர்கள்‌ செய்ய 
வேண்டியதென்ன? 
விடை. - பாவத்தை வெறுத்து, கிறிஸ்து நாதரை 
விசுவாசித்து, அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌. 


21. - விசுவாசத்தோடே ஞானஸ்நானம்‌ பெறுகிறவர்‌ 
கள்‌ என்ன நன்மை அடைவார்கள்‌? 
விடை. - அவர்கள்‌ தேவனுடைய பிள்ளைகள்‌ 
ஆவார்கள்‌. 





34 


212. - கர்த்தருடைய இராப்போஜனம்‌ என்னத்துக்காக 
ஏற்படுத்தப்பட்டது? 
விடை. - கிறிஸ்துவின்‌ மரணத்தை எப்போதும்‌ 
நினைவுகூரும்படி ஏற்படுத்தப்பட்டது. 
213. -அதில்‌ புறம்பான அடையாளமென்ன? 
விடை. - அப்பமும்‌ திராட்சரசமுமே. 


214. - கர்த்தர்‌ அப்பத்தை எடுத்து, என்ன சொன்னார்‌? 
விடை. - “வாங்கிப்‌ புசியுங்கள்‌, இது உங்களுக் 
காகக்‌ கொடுக்கப்படுகிற என்னுடைய 
சரீரமாயிருக்கிறது; என்னை நினைவு 
கூரும்படி இதைச்‌ செய்யுங்கள்‌” என்றார்‌. 


215.௪ அவர்‌ பாத்திரத்தை எடுத்து என்ன சொன்னார்‌? 
விடை. - “இது பாவமன்னிப்புண்டாகும்படி, 
உங்களுக்காகவும்‌ அநேகருக்காகவும்‌ 
சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய 
என்னுடைய இரத்தமாயிருக்கிறது; இதைப்‌ 
பானம்‌ பண்ணும்‌ போதெல்லாம்‌ என்னை 
நினைவுகூரும்படி இதைச்‌ செய்யுங்கள்‌” 
என்றார்‌. 
216.- விசுவாசிகள்‌ கர்த்தருடைய இராப்போஜனத்தில்‌ 
எதைப்‌ பெற்றுக்‌ கொள்வார்கள்‌? 
விடை. - கிறிஸ்துவின்‌ திருச்‌ சரீரத்தையும்‌ 
திருரத்தத்தையும்‌ பெற்றுக்‌ கொள்வார்கள்‌. 


35 


217. - கர்த்தருடைய இராப்போஜனத்தினாலே விசுவாசி 
களுக்குக்‌ கிடைக்கிற நன்மைகள்‌ என்ன? 
விடை. - ஆத்துமபெலனும்‌ தேற்றரவுமே. 


218.- அதற்குச்‌ சேருகிறவர்கள்‌ எப்படிப்பட்டவர்‌ 
களாய்‌ இருக்க வேணும்‌? 
விடை. - பாவத்தைக்‌ குறித்து மனஸ்தாபப்பட்டு, 
கிறிஸ்துநாதரை விசுவாசித்து, யாவரோடும்‌ 
அன்பாயிருக்க வேணும்‌. 


219.- ஜெபம்‌ பண்ணும்போது, நாம்‌ கேட்கிறதை 
தேவன்‌ தருவாரென்று எப்படி நம்பலாம்‌? 
விடை.-அவர்‌ வாக்குக்‌ கொடுத்திருப்பதினாலே 

நம்பலாம்‌. 

220.-அந்த வாக்கு என்ன? 
விடை. - “கேளுங்கள்‌ கொடுக்கப்படும்‌; 

தேடுங்கள்‌ கண்டடைவீர்கள்‌; தட்டுங்கள்‌ 
திறக்கப்படும்‌”. 

221.- பொதுவான திருச்சபை என்றால்‌ என்ன? 
விடை. - லோகமெங்கும்‌ விசுவாசித்து ஞானஸ்‌ 

நானம்‌ பெற்றிருக்கிறவர்களின்‌ கூட்டம்‌. 
222.-அது ஏன்‌ மேன்மையுள்ளது? 
விடை. - அது கிறிஸ்துவின்‌ சரீரமாயிருப்‌ 
பதினாலே. 





36 


xX 


223. அபல மார்க்கங்களினாலே இரட்சிப்பு அடையலாமா? 
விடை. - இல்லை, கிறிஸ்து மார்க்கத்தினாலே 
மாத்திரம்‌ இரட்சிப்பு அடையலாம்‌. 


224. கிறிஸ்து மார்க்கம்‌ எங்கும்‌ பரம்புமா? 
விடை. - ஆம்‌, அது நாளுக்கு நாள்‌ எங்கும்‌ 
பரம்பிக்‌ கொண்டு வரும்‌. 


225. -புறமதஸ்தர்‌ கிறிஸ்தவர்களாகும்படி நாம்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌? 

விடை. - அஞ்ஞானிகளுக்குப்‌ புத்தி சொல்லி 

அவர்களுக்காக ஜெபம்‌ பண்ண வேண்டும்‌. 


226.-ஜீவன்‌ போகும்‌ வேளையில்‌ விசுவாசிகள்‌ பயப்‌ 
படுவார்களா? 
விடை. - பயப்படமாட்டார்கள்‌. 


227. -ஏன்‌ பயப்படமாட்டார்கள்‌? 
விடை. - இரட்சகர்‌ அவர்களோடேகூட 
இருக்கிறதினாலே பயப்பட மாட்டார்கள்‌. 


228.-செத்தபின்பு சரீரம்‌ என்னமாய்ப்‌ போகும்‌? 
விடை. - மண்ணாய்ப்‌ போகும்‌. 


229. சரீரம்‌ மண்ணாய்ப்‌ போனாலும்‌, மறுபடியும்‌ 
உயிரோடே எழும்புமா? 
விடை. - கடைசிநாளிலே உயிரோடே எழும்பும்‌. 


37 


230. யார்‌ அதை உயிரோடே எழுப்புவார்‌? 
விடை. - இயேசுநாதர்‌ 
231. அவர்‌ கடைசிநாளில்‌ என்ன செய்யவருவார்‌? 
விடை. - எல்லாரையும்‌ நியாயந்தீர்க்க வருவார்‌. 
232. அப்போது நீதிமான்கள்‌ எப்படி எழும்புவார்கள்‌? 
விடை. - சந்தோஷத்தோடும்‌ மகிமையோடும்‌ 
எழும்புவார்கள்‌. 
233. பொல்லாதவர்கள்‌ எப்படி எழும்புவார்கள்‌? 
விடை. - பயத்தோடும்‌ வெட்கத்தோடும்‌ 
எழும்புவார்கள்‌. 
234. அகிறிஸ்துநாதர்‌ நீதிமான்களை எங்கே நிறுத்துவார்‌? 
விடை. - தமது வலதுபக்கத்தில்‌ நிறுத்துவார்‌. 
235. -பொல்லாதவர்களை எங்கே நிறுத்துவார்‌? 
விடை. - தமது இடதுபக்கத்தில்‌ நிறுத்துவார்‌. 
236. “அவர்‌ நீதிமான்களைப்‌ பார்த்து என்ன சொல்லு 
வார்‌? 
விடை. - “என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டவர்களே வாருங்கள்‌” என்பார்‌. 
237. - பொல்லாதவர்களைப்‌ பார்த்து என்ன சொல்லுவார்‌? 
விடை - “சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டுப்‌ 
போங்கள்‌” என்பார்‌. 








38 


238. -அப்போது பொல்லாதவர்கள்‌ எங்கே போவார்கள்‌? 
விடை. - நரகத்துக்குப்‌ போவார்கள்‌. 


239. அங்கே யாரோடே இருப்பார்கள்‌? 
விடை. - பிசாசுகளோடே இருப்பார்கள்‌. 


240.-நரகம்‌ எப்படிப்பட்ட இடம்‌? 
விடை. - நித்திய வேதனையுள்ள இடம்‌. 
241. நீதிமான்கள்‌ எங்கே போவார்கள்‌? 
விடை. - மோட்சத்துக்குப்‌ போவார்கள்‌. 
242.-அங்கே யாரோடே இருப்பார்கள்‌? 
விடை. - கிறிஸ்துநாதரோடும்‌, பரிசுத்த 
வான்களோடும்‌ இருப்பார்கள்‌. 
243 “மோட்சம்‌ எப்படிப்பட்ட இடம்‌? 


விடை. - பரிசுத்தமும்‌ நித்திய சந்தோஷமுமுள்ள 
இடம்‌. 


ஜெபங்கள்‌ 
PRAYERS FOR CHILDREN ETC. 





40 


சிறுபிள்ளைகளும்‌ படிப்பில்லாத 
புருஷரும்‌, ஸ்திரீகளும்‌ படிக்கத்தக்க 
முதல்‌ ஜெபம்‌ 


ஆண்டவரே, நான்‌ பாவியாயிருக்கிறேன்‌. 
இயேசுவின்‌ முகத்தைப்‌ பார்த்து, என்‌ பாவங்களை 
மன்னியும்‌. எனக்கு நல்ல வெளிச்சம்‌ காட்டி, நல்ல 
குணத்தைத்‌ தந்து, நல்ல பாதையிலே நடத்தும்‌, 

இயேசுவே இரட்சியும்‌. 
- ஆமென்‌. 


41 
சிறுபிள்ளைகள்‌ செய்யத்தக்க 


காலை ஜெயம்‌ 


ஆண்டவரே, போன இரவிலே எனக்குச்‌ சுக 
நித்திரையைத்‌ தந்து, மோசம்‌ வராமல்‌ என்னைக்‌ 
காப்பாற்றினீர்‌. இதற்காக உம்மைத்‌ துதிக்கிறேன்‌. 
இந்தப்‌ பகலிலும்‌ எனக்கு அன்னவஸ்திரம்‌ தந்து, 
என்னைக்‌ காப்பாற்றும்‌. எனக்கு நல்ல புத்தியையும்‌, 
நல்ல அறிவையும்‌ தாரும்‌. எனக்குப்‌ 
பாவமன்னிப்பையும்‌ இரட்சிப்பையும்‌ தாரும்‌. இனி 
நான்‌ பாவஞ்‌ செய்யாமல்‌ என்றைக்கும்‌ உம்முடைய 
பிள்ளையாயிருக்கும்படி செய்யும்‌. என்‌ தாய்‌ தகப்‌ 
பனையும்‌ என்‌ உடன்‌ பிறந்தாரையும்‌ ஆசீர்வதியும்‌. 

*எல்லாரையும்‌ இரட்சியும்‌. இயேசுவினிமித்தமே. 
- ஆமென்‌. 


டடம. ம ட்ட 
*யாருக்காக விசேஷித்த ஜெபம்‌ பண்ணவேண்டுமோ 


அவர்களுக்காக இங்கே ஜெயம்‌ பண்ணவேண்டும்‌. 


ன ர வ 





42 
சிறுபிள்ளைகள்‌ செய்யத்தக்க 
மாலை ஜெபம்‌ 


ஆண்டவரே, போன பகலிலே எனக்கு 
அன்னவஸ்திரம்‌ தந்து என்னைக்‌ காப்பாற்றினீர்‌, 
இதற்காக உம்மைத்‌ துதிக்கிறேன்‌. இன்று நான்‌ 
அநேகம்‌ குற்றங்களைச்‌ செய்திருக்கிறேன்‌. *இந்தக்‌ 
குற்றங்களுக்காகத்‌ துக்கப்படுகிறேன்‌. அவைகளை 
இயேசுநாதர்‌ நிமித்தம்‌ பொறுத்துக்‌ கொள்ளும்‌. இந்த 
இரவிலே எனக்கு நல்ல நித்திரையைத்‌ தந்து 
யாதொரு மோசமும்‌ வராதபடி என்னைக்‌ 
காத்தருளும்‌. என்‌ தாய்‌ தகப்பனையும்‌ என்‌ 
உடன்பிறந்தாரையும்‌ ஆசீர்வதியும்‌. * எல்லாரையும்‌ 

இரட்சியும்‌. இயேசுவினிமித்தமே. 
-ஆமென்‌. 





*செய்க குற்றங்களை ஒவ்வொன்றாய்‌ இங்கே சொல்ல 
வேண்டும்‌. 

ர்‌ யாருக்காக விசேஷித்து ஜெபம்‌ பண்ண 
வேண்டுமோ, அவர்களுக்காக இங்கே ஜெபம்‌ பண்ண 


வேண்டும்‌. 





43 


பெரியபிள்ளைகளும்‌ பெரிய மனுஷரும்‌ 
செய்யத்தக்க 
பொது ஜெபம்‌ 


இரக்கமுள்ள பரமபிதாவே, தேவரீர்‌ எனக்குச்‌ 
செய்துவருகிற எல்லா நன்மைகளுக்காகவும்‌ 
உமக்கு ஸ்தோத்திரம்‌. மனதினாலும்‌, வாக்கினாலும்‌, 
கிரியையினாலும்‌ நான்‌ நடப்பித்திருக்கிற சகல 
தப்பிதங்களையும்‌ இயேசுவினிமித்தம்‌ மன்னியும்‌. 
சோம்பல்‌, சண்டை, தூஷணம்‌, பொய்‌, களவு 
முதலான சகல பாவத்துக்கும்‌ நான்‌ விலகி நடக்க, 
உமது ஆவியின்‌ பலத்தை எனக்குத்‌ தாரும்‌. என்‌ 
இரட்சகரை அறியும்‌ அறிவிலும்‌, 
தேவகிருபையிலும்‌, பக்தி விசுவாசத்திலும்‌ நான்‌ 
வளரும்படி செய்யும்‌. அன்ன வஸ்திரமும்‌ சரீர 
சுகமும்‌ தந்து, பகலிலும்‌ இரவிலும்‌ நேரிடும்‌ 
எவ்வகை மோசங்களுக்கும்‌ சோதனைகளுக்கும்‌ 
என்னை விலக்கிக்‌ காப்பாற்றும்‌. கர்த்தாவே, என்‌ 
வீட்டாரையும்‌, இனத்தாரையும்‌, என்‌ ஊராரையும்‌, 
எங்கள்‌ குருவானவரையும்‌, சகல மனுஷரையும்‌ 
ஆசீர்வதியும்‌. உமது திருச்சபையனைத்தின்‌ மேலும்‌ 
இரக்கமாயிரும்‌.-உமது வேதம்‌ எங்கும்‌ பரம்பவும்‌, 
உமது நாமம்‌ யாவராலும்‌ மகிமைப்படவும்‌ 
செய்தருளும்‌. எங்கள்‌ இரட்சகராகிய இயேசு 

கிறிஸ்துவினிமித்தமே. 
ஆமென்‌. 








341 
ஆராதனைக்குமுன்‌ செய்யும்‌ ஜெபம்‌ 

ஆண்டவரே, உமது திருச்சன்னிதியில்‌ 
வந்திருக்கிறேன்‌. லோக நினைவுகளை என்னைவிட்டு 
விலக்கி தேவாராதனைக்கேற்ற பக்தியுள்ள 
நினைவுகளை எனக்குத்தாரும்‌. ஆவியோடும்‌ 
உண்மையோடும்‌ ஜெபம்‌ பண்ண எனக்கு உதவி 
செய்யும்‌. உமது வசனம்‌ கேட்க, என்‌ இருதயத்தைத்‌ 
திறந்து, உமது திருமுகப்‌ பிரகாசத்தை எனக்குக்‌ 
காண்பித்தருளும்‌. எங்கள்‌ கர்த்தராகிய இயேசு 

கிறிஸ்துவினிமித்தமே. 
ஆமென்‌. 


ஆராதனைக்குப்பின்‌ செய்யும்‌ ஜெபம்‌ 
ஆண்டவரே, நான்‌ உமது திருசன்னதியில்‌ 
இப்போது செய்திருக்கிற ஜெபங்களையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ இரக்கமாய்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌. என்னிடத்தில்‌ கண்ட தப்பிதங்கள்‌ 
யாவையும்‌ மன்னியும்‌. என்‌ வாயின்‌ வார்த்தைகளும்‌ 
என்‌ இருதயத்தின்‌ தியானமும்‌ உமது சமுகத்தில்‌ 
பிரீதியாயிருப்பதாக. நான்‌ கேட்டிருக்கிற உமது 
திருவசனம்‌ எனக்குப்‌ பயன்படும்படி செய்யும்‌, 
சபையாரனைவரையும்‌ ஆசீர்வதித்தருளும்‌. எங்கள்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினிமித்தமே. 
ஆமென்‌. 





45 


போஜனத்துக்குமுன்‌ செய்யும்‌ ஜெயம்‌ 
இரக்கமுள்ள பிதாவே, தேவரீர்‌ இந்த 
போஜனத்தைத்‌ தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்‌. 
இதனால்‌ என்னைப்‌ பலப்படுத்தி, உம்முடைய 
ஊழியத்திற்கென்று என்னை ஆசீர்வதித்தருளும்‌. 
இயேசு கிறிஸ்துவினிமித்தமே. ஆமென்‌. 


போஜனத்துக்குப்பின்‌ செய்யும்‌ ஜெயம்‌ 

இரக்கமுள்ள பிதாவே, தேவரீர்‌ எனக்குத்‌ 
தந்திருக்கிற போஜனத்துக்காகவும்‌, மற்றெல்லா 
நன்மைகளுக்காகவும்‌ உம்மைத்‌ துதிக்கிறேன்‌. என்‌ 
துதி தோத்திரங்களை இயேசுவினிமித்தம்‌ ஏற்றுக்‌ 
கொண்டருளும்‌. ஆமென்‌. 








46 


பள்ளிக்கூடம்‌ துவக்கும்போது 
செய்யத்தக்க ஜெபம்‌ 

சகல நன்மைகளுக்கும்‌ காரணராகிய 
கர்த்தாவே, தேவரீர்‌ எங்களைப்‌ போன இரவிலே 
காப்பாற்றி, இன்று காலையில்‌ நாங்கள்‌ சுகத்தோடே 
எழுந்திருக்கவும்‌, பள்ளிக்கூடத்துக்கு வந்து 
படிக்கவும்‌, எங்களுக்குக்‌ கிருபை செய்ததற்காக 
உமக்கு ஸ்தோத்திரம்‌. இந்தப்‌ பகலிலும்‌ எங்களைக்‌ 
காத்து எல்லாப்‌ பாவத்துக்கும்‌ எங்களை 
விலக்கியருளும்‌. நாங்கள்‌ ஜாக்கிரதையாய்ப்‌ 
படிக்கவும்‌; நல்ல அறிவிலும்‌ பக்தி விசுவாசத்திலும்‌ 
நாடோறும்‌ -வளர்ந்து தேறவும்‌ எங்களுக்கு 
அருள்புரியும்‌. இந்தப்‌ பள்ளிக்‌ கூடத்தையும்‌, இதை 
நடத்துகிற உபாத்திமாரையும்‌, எங்கள்‌ 
உபகாரிகளையும்‌ ஆசீர்வதியும்‌. எங்கள்‌ 
இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினிமித்தமே. 
ஆமென்‌. 





47 


பள்ளிக்கூடம்‌ முடிக்கும்போது 
செய்யத்தக்க ஜெயம்‌ 


இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்தப்‌ பகல்‌ 
முழுதும்‌ தேவரீர்‌ எங்களுக்குச்‌ செய்த எல்லா 
நன்மைகளுக்காகவும்‌ உம்மைத்‌ துதிக்கிறோம்‌. 
நாங்கள்‌ இன்று கற்றுக்‌ கொண்டவைகளெல்லா 
வற்றையும்‌ எங்கள்‌ மனதில்‌ பதித்தருளும்‌. இன்று 
தேவரீர்‌ எங்களில்‌ கண்ட எல்லாப்‌ பாவங்களையும்‌ 
இயேசு இரட்சகர்‌ நிமித்தம்‌ தயவாய்‌ மன்னியும்‌. சகல 
துர்க்குணங்களையும்‌ எங்களைவிட்டு நீக்கி, எங்களை 
தேவ பக்தியுள்ள நல்ல பிள்ளைகளாக்கியருளும்‌. 
எங்களையும்‌ எங்களுக்கடுத்தவர்களையும்‌ இந்த 
இராத்திரியிலே காப்பாற்றும்‌. இம்மையில்‌ உம்முடைய 
ஆசீர்வாதத்தையும்‌ மறுமையில்‌ நித்திய ஜீவனையும்‌ 
எங்களுக்குத்‌ தந்தருளும்‌. கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவினிமித்தமே. ஆமென்‌. 








48 
கர்த்தருடைய ஜெபம்‌ 

பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள்‌ பிதாவே, 
உம்முடைய நாமம்‌ பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய 
இராஜ்யம்‌ வருவதாக, உம்முடைய சித்தம்‌ 
பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதுபோல, பூமியிலேயும்‌ 
செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள்‌ அப்பத்தை 
எங்களுக்கு இன்று தாரும்‌. எங்களுக்கு 
விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்கிறவர்‌ களுக்கு நாங்கள்‌ 
மன்னிக்கிறதுபோல, எங்கள்‌ குற்றங்களை எங்களுக்கு 
மன்னியும்‌. எங்களைச்‌ சோதனைக்குள்‌ 
பிரவேசிக்கப்பண்ணாமல்‌, தீமையினின்று எங்களை 
இரட்சித்துக்‌ கொள்ளும்‌. இராஜ்யமும்‌ வல்லமையும்‌ 
மகிமையும்‌ என்றென்றைக்கும்‌ உம்முடையவைகளே. 
ஆமென்‌. 


ஆசீர்வாதம்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவி 
னுடைய கிருபையும்‌, தேவனுடைய அன்பும்‌, பரிசுத்த 
ஆவியினுடைய ஐக்கியமும்‌, நம்மனைவரோடுங்கூட 
எப்போதைக்கும்‌ இருப்பதாக. 
ஆமென்‌. 








கிறிஸ்தவ இலக்கியச்‌ சங்க 


சிறுவர்‌ நூல்கள்‌ 


சிறுவர்களே உங்களுக்கு 

- ராஜம்மாள்‌ ஐக்கிகஸ்‌ ரூ../7- 002 
ஞ்ச உள்ளங்கள்‌ 

- ஸ்வீட்வின்‌ பாகர்‌ 3-14-00 
போக்கிரி பாலு 


* என்‌.எஸ்‌.நாதன்‌ ரூ.12.00 


Chittrarignar Kuripidam 
by The Rt.Rev. Bishop Caldwell 


low ரூ. 5:00 
(இந்தியாவில்‌ மட்டும்‌ 








